மாம. சொ. இரு. 
தீபா, மார்கழி, ௨ 


வெள்யீடு எண்‌ 51 
NR வம க த எஸ \ 


சீகாழித்‌ தல வரலாறு 


- தருமபுர ஆதனம்‌. 


௨ 
்‌ திருச்சிற்றம்பலம்‌ 
சீகாழித்‌ தல வரலாறு 
-- இதத படட 


இஃது 
இவ்வாலய பரம்பரைத்‌ தருமகர்த்தா 
திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீன 


24-வது மகா சந்நிதானம்‌ 
ஸ்ரீ-ல- றீ ஷண்முகதேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரிய சுவாமிகளின்‌ திருவுள்ளத்தின்படி 


அச்டெப்பெற்றது. 


ஆ ௮. 


பொருளடக்கம்‌ 


தலமும்‌ பெயர்களும்‌ 
கோயிலமைப்பு 

மூர்த்திகள்‌ 

தீர்த்தங்கள்‌ 

தலப்பெருமை 

புராணவரலாறு 

வழிபட்டோர்‌ 

சுற்றுக்கோயில்‌ 

மண்டபம்‌ 

கல்வெட்டுக்கள்‌ 

நித்தியபூஜைகளும்‌ திருவிழாக்களும்‌ 
சொத்துக்கள்‌ 

வாகனங்களும்‌ திருவாபரணங்களும்‌ 
இருப்பணி ்‌ 


திருப்பாடல்கள்‌ 


40 வச எல ரமாக நரம 25 252௨௭௭௧7௧7 3 9571 | 
NET = 


2 யமி 


கயிலாய பரம்பரைத்‌ இருத்‌ தருமபுர ஆதனம்‌ 


ல 
டு 
bi 


24- து. மகா சந்நிதானம்‌ 


ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முக தேசிக பரமாசார்ய சுவாமிகள்‌ 


பீரம தீர்த்தத்தோடு கூடிய 
இிருத்தோணிமலைச்சிகரம்‌.. 


டெ 
சிவமயம்‌ 
தருச்சிற்றம்பலம்‌ . 
கோழித்‌ தல வரலாறு 
T= 
1. தலமும்‌ பெயர்களும்‌ 

நீர்வளமிக்க  சோழ௩ன்னாட்டில்‌ காவிரியின்‌ 
வடபால்‌ உள்ள பாடல்பெற்ற தலங்களுள்‌ சீகாழி 
ஒன்றாகும்‌. இது தஞ்சை ஜில்லா சீகாழி தாலூகா 
விற்குத்‌ தலைககராயுள்ள அ. தென்னிந்திய இருப்புப்‌ 
பாதையில்‌ ஒரு புகைவண்டி. நிலையமாகவும்‌ அமைச்‌ 
துள்ளது. 

பிரமாக்கள்‌ பலர்‌ தங்கள்‌ படைத்தற்றொழில்‌ 
இடையூறின்றி முற்றுப்பெற இறைவனை வழிபட்டு 
வந்ததால்‌ பிரமபுரம்‌ எனவும்‌, இறைவன்மூங்கில்‌ 
வடிவமாகத்தோன்‌ நி சூரபன்மனுக்கு அருள்‌ செய்‌ 
தமையால்‌ வேணுபுரம்‌ எனவும்‌, சூரபன்மனுக்குப்‌ 
பயந்த தேவர்கள்‌ தங்களுக்குப்‌ புகலிடமாகக்‌ 
கொண்டு ' பூசித்தமையால்‌ புகலி எனவும்‌; 
அசுரர்களால்‌ தன்‌ வலிகுன்‌ றிய காரணத்தால்‌ 
சுக்ரென்‌ பூசித்தமையாலும்‌, இயமதர்மன்‌ 
குருத்துவம்பெற இறைவன்‌ குருவாகத்தோன்றி 
அருள்‌ செய்தமையாலும்‌, குருத்தன்மை யிழந்த 
வியாழன்‌ குருத்துவம்பெறப்‌ பூசித்தமையாலும்‌ 
வெங்குரு எனவும்‌; பிரளய காலத்தில்‌ எல்லா 
வுலகமும்‌ அழிந்தபொழுது இத்தலம்‌ ஒன்றே 


மேன்மைபெற்று விளங்கும்‌ வண்ணம்‌ 
சிவபெருமான்‌ உமையம்மையாரோடு சுத்த 
மாயையைத்‌ தோணியாகக்‌ கொண்டுவந்து தங்கி 
மிருத்தலால்‌ தோணிபுரம்‌ எனவும்‌, தரையைப்‌ 
பிளந்து சென்று இரணியனைக்கொன்ற வராக 
மூர்த்தி பூசித்தலால்‌ பூந்தராய்‌ எனவும்‌, தலைக்‌ 
கூறாயெ இராகு பூசித்தமையால்‌ சிரபுரம்‌ எனவும்‌, 
புறுவடிவொடு தன்னைச்‌ சோதிக்கவக்க அக்னி 
யால்‌ கிபிச்சக்ரவர்த்தி ஈற்கதி யடைந்தமையால்‌ 
புறவம்‌ எனவும்‌, சண்பைப்புல்லால்‌ மாய்ந்த 
தங்குலத்தவரால்‌ வந்தபழி தன்னைத்‌ தொடரா 
திருக்கும்படிக்‌ கண்ணன்‌ பூசித்தமையால்‌ சண்பை 
எனவும்‌, ஸ்ரீமம்‌ கடராஜப்பெருமானோடு வாதாடிய 
காரணத்தால்‌ தனக்கு ஏற்பட்ட குற்றம்நீங்க 
ஸ்ரீபத்திரகாளி இங்குப்‌ பூசித்தமையாலும்‌, தன்‌ 
வலியை யழித்த கண்ணபிரானால்‌ ஏவப்பட்ட 
காளிங்கன்‌ என்னும்‌ பாம்பு பூசித்தமையாலும்‌ 
ஸ்ரீகாளிபுரம்‌ (சீகாழி) எனவும்‌, மச்சகந்தியைப்‌ 
புணர்த்த கொச்சையாம்பழிச்சொல்‌ நீங்கப்‌ பராசரர்‌ 
பூசித்தமையால்‌ கொச்சைவயம்‌ எனவும்‌, எத்தலங்‌ 
களிலும்‌ தொலையாத தம்மலத்தொகுதி நீங்குமாறு 
உரோமசமுணிவர்‌ இறைவனைப்‌ 'பூசித்தமையால்‌ 
கழுமலம்‌ எனவும்‌ பன்னிரு திருநாமங்கள்‌* இத்‌ 
தலத்திற்கு உள்ளன. 


* இவைகள்‌ பன்னீருகத்தும்‌ விளங்கிவந்த 0 பெயர்களா 
மென்பது “வசையில்‌ காட்சி” என்னு அருசமுமவ 


மும்மணிக்கோவை 10-வது பாடல்‌ வீளக்கும்‌. 


3 


இவையன்றிக்‌ சங்கநிதிபுரம்‌, பதுமநிதிபுரம்‌, 
கிவாசாரியபுரம்‌, ப்ராசரக்ஷேத்திரம்‌, புனர்ஜன்ம 
புரம்‌, இரிபுரம்‌, உமாபதிபுரம்‌, சிவன்முத்திபுரம்‌, 
நீலகண்டவெற்பு, மாலைமாற்றுப்பதி, எழுகூற்றிருக்‌ 
கைப்பதி, லிங்காடவி, குய்யகாசி, மூலாதாரக்ஷேத்‌ 
திரம்‌ என்னும்‌ பெயர்களும்‌ உள. 


2. கோயிலமைப்பு 


திருக்கோயில்‌ நகரநடுவில்‌ கரற்புறமும்‌ 
கோபு ரங்களுடனே உயர்ந்த சுற்றுமதில்களோடு 
விளங்குகின்றது. அதனுள்‌ பிரமபுரீசுவரருக்கும்‌, 
இருகிலைகாயகிக்கும்‌, திருஞானசம்பந்தருக்கும்‌ 
தனித்தனியே ஆலயங்கள்‌ உள்ளன. இவைகள்‌ 
கிழக்குப்பார்த்த சந்கிகானங்களே. சுவாமிகோயில்‌ 
மகாமண்டபத்தில்‌ திருஞானசம்பந்தர்‌ உற்சவ 
மூர்த்தியாக எழும்‌ தருளியிருக்கின்றார்‌. தெற்கு உட்‌ 
பிரகாரத்தில்‌ முத்துச்சட்டைகாதரும்‌, அங்குள்ள 
திருமாளிகைப்பத்தியில்‌ அறுபத்துமூவர்‌ 
மூலவர்களும்‌ உள்ளனர்‌; அங்கேயே சட்டைநாதர்‌ 
பலிபீடமும்‌ இருக்கறது. மேலைப்பிரகாரத்திலும்‌ 
வடக்குப்பிரகாரத்திலும்‌ மேலே மலைக்குப்போகப்‌ 
படிக்கட்டுகள்‌ அமைந்திருக்கன்றன. சுவாமி 
கோயிலை ஒட்டி ஒருகட்டு மலையில்‌ காலஞ்ச 
புள்ளினம்‌ ஏந்தும்‌ ஐதிகத்தில்‌ ஸ்ரீ உமாமகேசுவரர்‌ 
(தோணியப்பர்‌) பெரிய உருவத்துடன்‌ எழும்‌ தருளி 
யிருக்கின்றார்‌. அதன்‌ தென்புறத்தில்‌ 
ஸ்ரீசட்டைகாதர்‌ எழும்‌ தருளியிருக்கின்றார்‌. இவ்விரு 


4 


மூர்த்தங்களும்‌ சுதையாலானவை. சட்டைநாதர்‌ 
மிகவும்‌ மூர்த்திகரம்மிக்கவர்‌. அவர்‌ திருகாமங 
கொண்டே  இத்தேவஸ்தானம்‌ விளங்குகிறது. 
இம்மலை திருத்தோணிமலை எனப்பெயர்பெறும்‌. 
சுவாமிகோயில்‌ வெளிப்பிரகாரம்‌ வடமேற்கு 
மூலையில்‌ திருஞானசம்பந்தர்‌ திருத்தளி விளங்கு 
இறது. அதற்கு அணித்தாக ஈசானத்தில்‌ 
அம்மையின்‌ ஆலயம்‌ உள்ளது. அம்மை சக்கிதியில்‌ 
பிரமதீர்த்தம்‌ ஈாற்புறமும்‌ கருங்கற்‌ படிக்கட்டுக்‌ 
களுடன்‌ விளங்குறெது. சுவாமி சந்நிதியில்‌ 
மடைப்பள்ளியும்‌, தேவஸ்தான காரியாலயமும்‌ 
தனித்தனியே அமைந்திருக்கன்றன. 


8. மூர்த்திகள்‌ 

திருக்கயிலாயத்தைத்‌ தனக்குச்சிறப்பிடமாகக்‌ 
கொண்டு வீற்றிருக்கின்ற சிவபெருமான்‌ குரு 
மூர்த்தமாக மக்கட்கு உபதேசம்‌. செய்தும்‌, 
லிங்கமூர்த்தமாகப்‌ பலதலங்களில்‌ கோயில்‌ கொண் 
டருளியும்‌, சங்கமமூர்த்தமாக அன்பர்க்கு வேண்டு 
வன அளித்தும்‌ அருள்செய்து வருகின்றான்‌. இம்‌ 
மூன்று மூர்த்தமாகத்‌ தனித்தனியே பலதலங்களி 
லும்‌ எழுந்தருளியுள்ள பெருமான்‌ இங்கு மூன்று 
மூர்த்தங்களும்‌ ஒருங்கே விளங்க எழுந்தருளி 
யுள்ளான்‌. 


குருமூர்த்தம்‌:- இங்கு மலைமீது பெரியநாயகி 
சமேத பெரியநாயகராக எழுக்தருளியிருக்கும்‌ 


5 


தோணியப்பரே குருமூர்த்தம்‌. பிரமதிர்த்தச்‌': 
கரையில்‌ திருஞானசம்பந்தப்‌ பிள்ளைக்கு ஞானோப 
தேசம்‌ செய்த குரு இவரேயாவர்‌. 


லிங்கஷூர்த்தம்‌:- இத்தலத்தில்‌ மூலவராக 
விளங்கும்‌ பிரமபுரீசரே லிங்கம்‌, இது பிரமனால்‌ 
ஸ்தாபிக்கப்பட்டது. இதனைப்‌ பலர்‌ பூசித்துப்‌ 
பேறுபெற்ரிருக்கின்றனர்‌. 


சங்கமமூர்த்தம்‌.- இம்மூர்த்தம்‌ மலையுச்சியில்‌ 
சட்டைகாதர்‌ என்னும்‌ திருநாமத்தோடு விளங்கி 
வருறெது. இரணியனை உயிரைமாய்த்த 
நரசிங்கத்தைப்‌ பிளந்து அதன்‌ எலும்பைக்‌ கதை 
யாகவும்‌, தோலைச்‌ சட்டையாகவும்‌ கொண்டு 
இங்குத்‌ தனிச்சிறப்புள்ளதாக விளங்கிவருகிறது. 


துங்கமாமணித்‌ தூணில்வர்‌ திரணியன்‌ 
தோள்வலி தனைவாங்கும்‌ 
சிங்கவேற்றுரி யரைக்கசைத்‌ துலகெலாந்‌ 
தேர்ந்தளம்‌ தவன்மேனி 
அங்கம்யாவுமோர்‌ கதையதாய்க்‌ கோண்டத்‌ 
ளங்கியாப்‌ புனைகாழிச்‌ 
சங்கவார்தழைச்‌ சட்டைநா யகன்‌.றுணை த்‌ 
தாமரைச்‌ சரண்போ ற்றி. 


இம்‌ மூர்த்தம்‌ சிவமூர்த்தங்களு ளொன்றான 
வைரவமூர்த்தம்‌. தத்துவங்களாகய பைரவர்‌, எட்டுக்‌ 
கலைகளாய்த்‌ கேதோன்றிச்‌ சுதந்தரபைரவர்‌, 
சுவேச்சைபைரவர்‌, லோகபைரவர்‌, காலபைரவர்‌ 
உசக்ரெபைரவர்‌, பிச்சையாபைரவர்‌, நின்மாண 


6 


பைரவர்‌, பீஜணபைரவர்‌ எனப்பெயர்‌ பூண்டுள்‌ 
ளார்‌. இவ்‌ அஷ்டபைரவர்களும்‌ தெற்குப்பிரா 
காரத்திலுள்ள வலம்புரி மண்டபத்தில்‌ யோகஸ்‌ 
தானத்திலுள்ளார்கள்‌. 


ஞானசம்பந்தர்‌ ஆலயத்தில்‌ ஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ இலிங்கவடிவாய்‌ அமர்ந்துள்ளார்‌. 
இங்கு எழுகந்தருளியிருக்கும்‌ அம்மையாரின்‌ இரு 
நரமம்‌ ஸ்திரசுக்கரி (திருகிலைகாயக) என்பதாம்‌. 


4. தீர்த்தங்கள்‌ 


[ப] 
4 
ப] 
1 
3 
2 


இத்தலந்தில்‌ இருபத்திரண்டு தீர்த்த 


1. பிரமதீர்த்தம்‌:- இதுவே தீர்த்தங்களுள்‌ 
முதன்மையானது. இத்தீர்த்தக்‌ கரையில்‌ தான்‌ 
திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள்‌ ஈம்‌ சைவ 
உலஞய்ய தெய்வத்திருமுறைகள்‌ அருளிச்செய்ய 
அம்மையார்‌ பொற்கணெணத்‌ தளித்தருளிய இவ 
ஞானப்பாலை உண்டனர்‌. இவ்வைபவம்‌ பிர்ம 
உற்சவத்தில்‌ இரண்டாம்‌ திருகாளன்று இன்றும்‌ 
நடத்தப்பெற்று வருகிறது. ்‌ 


2. காளிதீர்த்தம்‌:- ஸ்ரீ காளிதேவி தன்‌ பழி 
நீங்கும்பொருட்டுத்‌ தோற்றுவித்த தீர்த்தம்‌. இது 
மேலைக்கோபுர வாயிலுக்கு அருகே வெளியில்‌ 
அமைம்துள்ளது. இப்போது கரிக்குளம்‌ என 
வழங்கப்படுகிறது. 


8. பராசரதீர்த்தம்‌:- இது பராசரரால்‌ 
தோற்றுவிக்கப்பட்டது, சுவாமிகோவில்‌ உட்‌ 
பிரகாரத்தில்‌ நிணைறுவடிவாய்‌ அமைந்திருக்‌ 
கின்றது. இதிலிருந்தே எல்லா மூர்த்தங்கட்கும்‌ 
அபிஷேகத்திற்கு திருமஞ்சனம்‌ எடுத்துச்செல்லப்‌ 
படுகிறது. 


4. புறவநதி:- இது புறாவடிவுடன்‌ வந்த அக்னி 
தேவன்‌ சிபியின்‌ தாகத்தைப்‌ போக்குவதற்குக்‌ 
காவிரியிலிரும்து கொண்டுவரப்பெற்றது. 


6. கழுமலநதி:- இம்திரனால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
நந்தவனத்கைப்‌ பாதுகாப்பதற்காக விகாயகர்‌ 
காகவடிவம்கொண்டு அகத்தியர்‌ கமண்டலத்தில்‌ 
இருந்ததைக்‌ கவிழ்த்துவிட்டுக்‌ கொண்டுவந்த 
தீர்த்தம்‌. இது இக்நகரின்‌ நாற்புறங்களிலும்‌ 
சூழ்ந்துள்ளது. 


6. விநாயகர்நதி:- இக்ககரின்‌ இழ்பாகத்தில்‌ 
கழுமலகதியிலிருந்து பிரிந்து செல்கிறது. 


மற்றவை சூலதீர்த்தம்‌, ஆனதந்ததீர்த்தம்‌, 
வைணவதீர்த்தம்‌, இராகுதீர்த்தம்‌, ஆழிதீர்த்தம்‌, 
சங்கதீர்த்தம்‌, சுக்கெரதீர்த்தம்‌, அகத்தியதர்த்தம்‌, 
கெளதமதீர்த்தம்‌, வன்னிதீர்த்தம்‌, குமாரதீர்த்தம்‌, 
சூரியதீர்த்தம்‌, சந்திரதீர்த்தம்‌, தேக அ தீர்த்‌ தம்‌, 
அண்டதீர்த்தம்‌, பதினெண்பு ராண தீர்த்தம்‌ என்ப 
வைகளாம்‌. ட்‌ 


8 
ஓ. தலப்பெருமை 


நாம்‌ வாழ புறச்சமய இருணீங்கிச்‌ சைவஉலகு 
விளக்கம்பெறத்‌ தெய்வத்திருமுறை அருளிச்‌ 
செய்த திருஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌ அவதரிக்க 
வும்‌, அருள்பெறவும்‌ பேறுபெற்றது இப்புண்ணியத்‌ 
தலமாதலின்‌ இத்தலத்தைமிதிக்கலாகா து என்னும்‌ 
பெருகோக்குடன்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ நகர்ப்‌ 
புறத்திரும்துகொண்டே “கழுமல வளககர்க்‌ கண்டு 
கொண்டேனே? என்று திருப்பதிகம்‌ பாடியுள்ளார்‌. 


இத்தலம்‌ கற்பகாலத்தினும்‌ அழியாது மூலா 
தார க்ஷேத்திரமாக விளங்கிக்‌ கயிலாய தரிசனப்‌ 
பேற்றைக்‌ கொடுக்கவல்லது. பாரிஜாதத்தை 
ஸ்தலவிருக்ஷமாக உடையது. இது கொன்றை 
யைப்போல்‌ பூத்து, மாதுளையைப்போல்‌ காய்த்து, 
மாவைப்போல்‌ பழுத்து முறையே மந்திரம்‌, மணி, 
மருந்தின்‌ தன்மைகளைப்‌ பெற்றுள்ளது. தன்னை 
அடைந்தோர்க்கு மலப்பிணி, உளப்பிணி, உடற்‌ 
பிணிகளைப்‌ போக்கும்‌ தன்மையது என்பது 
புராண சித்தம்‌. 


6. புராண வரலாறு 


1. தோணிபுரம்‌:- ஏழு தீவுகள்‌ அடங்கிய 
இப்பேரண்டத்தைப்‌ பெரும்புறக்‌ கடலானது ஓர்‌ 
ஊழிக்காலத்தில்‌ பொங்கி எழுந்து அழித்தது. 
பின்னர்‌ இறைவன்‌ ஆன்மகோடிகளை மீண்டும்‌ 


0 


படைக்கத்‌ திருவுளங்கொண்டு அக்கரவிலக்கணம்‌ 
ஆதியாய அறுபத்துநான்கு கலைகளையும்‌ ஆடை 
யாகத்தரித்து* பிரணவமே தோணியாகக்கொண்டு 
உமாமகேசுவரராக எழும்தருளித்‌ தோணியைச்‌ 
செலுத்திக்கொண்டு வருகையில்‌ அக்காலத்தும்‌ 
அழிவுறாதிரும்த இத்தலத்தைக்கண்டு இதுவே 
மூலாதாரக்ஷேத்திர மென்று அருளிச்செய்து 
இங்குத்‌ தோணியுடன்‌ வீற்றிருக்கருளுவாராயினர்‌. 


2. சட்டைநாதர்‌:- மகாவிஷ்ணு மாவலிபால்‌ 
குறள்வடிவாகச்‌ சென்று மூன்றடிமண்‌ யாசித்து 
விண்ணையும்‌ மண்ணையும்‌ ஈரடியால்‌ அளந்து, 
மூன்றாம்‌ அடியை அவல்‌ தலைமேல்வைத்துப்‌ 
பாதாள உலகிற்குச்‌ செலுத்தினார்‌; அதனால்‌ அவர்‌ 
அகங்காரங்கொண்டு உலகுஈடுங்கத்‌ திரிவாராயினர்‌. 
இஃதறிந்த வடுகநாதர்‌ தமது திருக்கரத்தால்‌ 
விஷ்ணுவை மார்பில்‌ அடித்துப்‌ பூமியில்‌ வீழ்த்தி 
னார்‌. இலக்குமி மாங்கலிய பிச்சை வேண்டியவாறே 
இறைவனருள்செய்ய, விஷ்ணு உயிர்பெற்றெழுந்து 
வணங்கினார்‌. அவர்தமது தோலையும்‌, எலும்பையும்‌ 
அணிந்துகொள்ளவேண்டுமென்று விண்ணப்பிக்க, 
இறைவனும்‌ எலும்பைக்‌ கதையாகக்கொண்டு, 
தோலைச்‌ சட்டையாகப்‌ போர்த்து அருளினார்‌. 


* இந்த ஐதிகத்தில்‌ இன்றும்‌ அறுபத்துநான்கு 
பரிவட்டங்களாகச்‌ சேர்த்து இதற்கென நெய்த 
ஒரு பரிவட்டமே சாத்தப்படுகிறது. 


10 


அதுமுதல்‌ தண்டபாணி, சட்டைநாதர்‌, வடுகநாதர்‌, 
ஆபதுத்தாரணர்‌ எனப்‌ பல திருமாமங்களோடு 
விளங்கி வருவாராயிஞர்‌. 

4. மலைவந்தவரலாறு:- ஆரியவர்த்தத்தை 
ஆண்டுவர்த காலவித்து என்னும்‌ வேச்தன்‌ 
புத்திரப்பேறின்மையினால்‌ வருந்தி உரோமச 
முனிவரைக்கண்டு தன்‌ கவலையைத்‌ தெரிவித்தான்‌. 
முனிவரும்‌ கயிலையின்‌ சிகரத்தைத்‌ தரிசித்தால்‌ 
கவலைநீங்கும்‌ என்னு கூறினார்‌. எவ்வாறு தரிசிக்க 
முடியும்‌ என்ன கவலையுற்ற வேந்தனை நாட்டுக்கு 
அனுப்பிவிட்டுக்‌, கயிலாயம்‌ சென்று முனிவர்‌ தவஞ்‌ 
செய்தார்‌. இறைவன்‌ முனிவர்‌ முன்தோன்றி 
வேண்டுவது யாதென, முனிவரும்‌ “தென்னாட்டு 
மக்கள்‌ தரிசிக்கவேண்டி இம்மலைச்கெரம்‌ ஒன்றைக்‌ 
தென்திசையில்‌ தோற்றுவித்து அதில்‌ உமாதேவி 
யுடன்‌ வீற்றிருக்தருளவேண்டும்‌” என்று பிரார்த்‌ 
தித்தார்‌. அதற்குக்‌ கயிலாயபதி “£ஆதிசேடனுக்கும்‌ 
வாயுவுக்கும்‌ போர்கடக்கும்பொழுது இது நிறை 
வேறும்‌”' என்று அருள்புரிக்தார்‌. பின்னொருகாள்‌ 
ஆதிசேடனுக்கும்‌, வாயுவுக்கும்‌ தம்முள்‌ யார்வலியர்‌ 
என்பதுபற்றிப்‌ போர்‌ நிகழ்ந்தது. ஆதிசேடன்‌ 
தனது ஆயிரச்தலையினலும்‌ கயிலாய மலையை 
இறுக மூடிக்கொண்டான்‌. வாயு தன்னால்‌ இயன்ற 
அளவு காற்றை வீசியும்‌ மலையைச்சிறிதுகூட 
அசைக்கமுடியவில்லை. உலகம்‌ ஊழிக்காலம்போல்‌ 
மலைக்தது. அதுகண்டு தேவர்கள்‌ வேண்டு 
கோளின்படி ஆதிசேடன்‌ தனது ஒருதலையை 


11 


மெல்லத்‌ தூல்னொன்‌. உடனே  மலைச்சிகரம்‌ 
பெயர்ந்து ஒரு பெருங்‌ இனையும்‌ பல சிறுககாகளு 
மாகப்‌ பதினொரு களைகள்‌ விழுக்கன. பெருங்களை 
யான கரம்‌ இறைவன்‌ அருளால்‌ இருபது பறவை 
களால்‌ இங்குக்‌ கொண்டுவந்து வைக்கப்பட்டது. 
காலவித்து என்னும்‌ அரசனும்‌ தரிசித்தான்‌. 
பின்னர்‌ அம்மலை மறைந்துகிற்க, மலைவக்து தங்கிய 
இடத்தில்‌ சுதையால்‌ இருபதுபறவைகள்‌ தாங்யெது 
போலவே கட்டுமலை ஒன்றைக்‌ கட்டுவித்த 
அரசனும்‌ தன்‌ நகர்‌ சேர்க்தான்‌. 

6. திருஞானசம்பந்தர்‌:- திருஞானசம்பம்குப்‌ 
பிள்ளையார்‌ சிவபாதவிருதயர்‌ என்னும்‌ பிரா 
மணோத்தமருக்குத்‌ இருக்குமாரராக சற்புத்திர 
மார்க்கத்தை விளக்கவும்‌, சைவசமயம்‌ யாங்கணும்‌ 
பரவவும்‌ அவதரித்தார்‌. மூன்றாண்டு நிரம்பாத 
பிள்ளையார்‌ பிரமதீர்த்தத்திற்கு நீராடச்சென்ற தம்‌ 
தம்தையாரோடு சென்றார்‌. வெபாதவிருதயர்‌ 
பிள்ளையாரைல்‌ கரையில்‌ இருக்கச்செய்து நீராடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அப்போது பிள்ளையார்‌ பூர்வ 
உணர்ச்சி மேலிட பார்வதிதேவியாரையும்‌ 
பரமேசுவரனையும்‌ நினைந்‌ து அம்மே! அப்பா!! என்னு 
அழுதருள, பெருமானும்‌ அம்மையை நோக்கித்‌ 
திருமுலைப்பால்‌ கொடுத்தருள்க ' என்றனர்‌. 
அவ்வாறே அம்மையாரும்‌ பொற்டுண்ணத்தில்‌ 
பாலைப்பெபய்து ஞானத்தைக்‌ குழைத்து 
ஊட்டியருளினார்‌. . அதையுண்ட பிள்ளையாரும்‌ 
ஞானசம்பந்தம்பெற்றுத்‌ திருஞானசம்பந்தர்‌ ஆயினர்‌. 


12, 


ஸ்கானம்‌ முடித்து வந்த தம்தையார்‌ பிள்ளையாரை 
கொக்கி “உனக்குப்‌ பால்கொடுத்தார்‌ யார்‌” என்று 
கோபித்துக்‌ கேட்க, பிள்ளையாரும்‌ இடபாரூடராய்‌ 
அம்மையப்பராய்‌ எழும்‌ கருளிவம்த யாரும்‌ 
சுட்டியறியாத பரம்பொருளைத்‌ தமது திருவிரலா ற்‌ 
சுட்டிக்காட்டித்‌ தோடுடைய செவியன்‌ என்னும்‌ 
இருப்பதிகம்‌ பாடியருளினார்‌. பின்னர்‌ பிள்ளையார்‌ 
சைவசமயம்‌ எங்கும்‌ நிலைபெறுமாறு பல 
செயற்கருஞ்‌ செயல்களைச்‌ செய்தும்‌ தலங்கள்‌ 
கோறும்‌ சென்று அரிய தேவாரப்பதிகங்களை 
அருளியும்‌ இப்பதிக்கருகிலுள்ள, நல்லூர்ப்‌ 
பெருமண(ஆச்சாள்புர)த்தில்‌ தமது பதினாறாவது 
வயதில்‌ வைகாசி மூலத்தில்‌ தமக்கு நிகழ்ந்த 
திருமணத்தின்‌ பொருட்டு வந்த அன்பர்‌ கூட்டத்‌ 
துடன்‌ இறைவன்‌ அருட்சோதியிற்‌ புக்கொன் நி 
யுடனார்‌. 
1. வழிபட்டோர்‌ 

குமரவேள்‌, ஸ்ரீகாளி, பிரமன்‌, விஷ்ணு, 
குரு, இந்திரன்‌; சூரியன்‌, சந்திரன்‌, அக்கினி, 
சேடன்‌, ராகு, கேது, வேதவியாசர்‌ முதலியோர்‌ 
இத்தலத்திறைவனை வழிபட்டுப்‌ பேறுபெற்றார்கள்‌. 
விரிவைத்‌ தல புராணத்தில்காண்க. (புராணவசனம்‌ 
தேவஸ்தான காரியாலயத்‌ தில்‌ விலைக்குக்‌ 
இடைக்கும்‌.) 

8. சுற்றுக்‌ கோவில்கள்‌ 

காளிபுரீசுவரர்‌ கோவிலும்‌, தருமதேவதை 

பூசித்த ஒருகோவிலும்‌ உள்ளன. 


15 


இக்ககர எல்லைக்குள்‌ ஆதீன நிர்வாகத்திற்‌ 
குட்பட்டுக்குமரகோவில்‌, பதினெண்புராணே சுவரர்‌ 
கோவில்‌, அக்கனீசுவரர்‌ கோவில்‌, சோளேசுவர 
முடையார்‌ கோவில்‌, அண்டர்காயகர்‌ கோவில்‌, சல 
பிள்ளையார்‌ கோவில்கள்‌, ஐயனார்‌ பிடாரி முதலிய 
இராம தேவதைகளின்‌ கோவில்கள்‌ ஆகிய 
இவைகள்‌ இருக்கின்றன. 


9. மண்டபம்‌ 
சுவாமிசந்கிதியில்‌ ஆஸ்தான மண்டபமும்‌, தெற்கு 
வெளிப்பிரகாரத்தில்‌ அஷ்டபயிரவருக்கும்‌ யோகஸ்‌ 
தானமாய்‌ விளங்கவெருற வலம்புரிமண்டபமும்‌ 
இருக்கின்றன. 


10. கல்வெட்டுக்கள்‌ 


1918-ம்‌ ஆண்டில்‌ அரசாங்கத்தார்‌ இவ்வூர்க்‌ 
கோவிலிலுள்ள கல்வெட்டுக்களை ஒற்றடம்‌ எடுத்‌ 
இருக்கன்‌ றனர்‌. 


இடங்கழிகாயனாரது மரபினனாயெ பரகேசரி 
வர்மனது மூன்றும்‌ ஆண்டுச்‌ சாசனம்‌ ஒன்றும்‌, 
ராஜகேசரிவர்மனது ஆருமாண்டுச்‌ சாசன 
மொன்றும்‌, திரிபுவன சக்ரவர்த்திகள்‌ இரண்டாம்‌ 
குலோத்துங்க சோழதேவர்‌ கல்வெட்டுக்கள்‌ மூன்‌ 
றும்‌, இராஜாதிராஜதேவர்‌ கல்வெட்டு ஒன்னும்‌, 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலத்துக்‌ கல்‌ 
வெட்டுக்கள்‌ ஐந்தும்‌, வீரராஜேந்திரன்‌ காலத்துக்‌, 


14 


கல்வெட்டுக்கள்‌ மூன்றும்‌, கோனேரின்மைகொண் 
டான்‌ காலத்துக்கல்வெட்டுக்கள்‌ இரண்டு ம்‌, மூன்றாம்‌ 
இராஜராஜன்‌ காலத்துக்கல்வெட்டுக்கள்‌ இரண்டும்‌, 
இராஜகேசரிவர்மன்‌ காலத்துக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
்‌ இரண்டும்‌, சகல புவனசக்ரவர்த்திகள்‌ கோப்பெருஞ்‌ 
சிங்கதேவர்‌ கல்வெட்டுக்கள்‌ நான்கும்‌; விஜயககர 
அரசர்களில்‌ முதல்‌ வங்கத்து வீரவிருப்பண்ண 
உடையார்‌ கல்வெட்டுக்கள்‌ இரண்டும்‌, ஆண்டுமட்டும்‌ 
குறிக்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ மூன்றும்‌, இரண்டாம்‌ 
வங்கிசத்துவீரப்பிரதாப இருஷ்ண தேவ மகாராயர்‌ 
கல்வெட்டு ஒன்றும்‌, பேர்குறிக்காத கல்வெட்டுக்கள்‌ 
எட்டும்‌ காணப்படுகின்றன. 


மூன்றாங்‌ குலோத்துங்க சோழன்‌ 9-ம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டால்‌ நிலம்‌ அளக்கப்பட்டதென்பதும்‌, 
மக்கள்‌ கோவிலுக்கு வேண்டிய நிலங்களைப்‌ 
பெருக்குவதிலேயே கோக்கம்‌ உடையவர்களாக 
இருந்தார்கள்‌ என்பதும்‌ அறியக்கிடக்கன்றன. 


இரண்டாம்‌ குலோத்துங்கனது 10-ம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டு அந்த காளில்‌ 200 குழி ஒருமாவாகவும்‌, 
20 மாநிலம்‌ ஒருவேலியாகவும்‌ கணக்கிடப்பட்ட 
தென்று அறிவிக்கின்றது. இவனது 4-ம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டு ஆளுடையபிள்காயார்‌ கோவிலில்‌ 
தேவாரத்திருமுறைகள்‌ வெகுகாலமாக எழும்‌ தருளு 
விக்கப்பெற்றிருந்தன என்றும்‌, பம்பு 
பூசித்துச்‌ கண்காணிக்க ஒரு தமிழ்‌ விரகர்‌. உண்‌ 
டென்றும்‌, அத்திருமுறை ஏடுகள்‌ பழுதடையும்‌ 


15 


பொழுது புதுப்பித்தல்‌ வழக்கமென்றும்‌, அதற்காக 
நிலம்‌ இறையிலியாக விடவேண்டுமெனக்‌ இராமக்‌ 
காரியம்‌ செய்கிற பெருமக்களைத்‌ தமிழ்‌ விரகர்‌ 
வேண்ட அதன்படி நிலம்‌ விடப்பட்டதென்றும்‌ 
அறிவிக்கின்றது. இக்கல்வெட்டு ஞானசம்பந்தர்‌ 
கருப்பக்ரெகத்தின்‌ தென்பாலுள்ளது. 


இரண்டாம்‌ இராஜராஜனது இரண்டாம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு ஆளுடையபிள்ளையார்சோயில்‌ 
முதற்பிரகாரம்‌ திருமதில்‌ எடுக்கக்‌ கங்கைகொண்ட 
சோழபுரத்தான்‌ ஒருவன்‌ செய்‌ க தருமத்தைக்‌ 
குறிப்பிடுனெறது. 


கல்வெட்டுத்‌ துறையார்‌ பாராத கல்வெட்டு 
ஒன்றும்‌ உளது. இது மூன்றாங்‌ குலோத்துங்கன து 
11-ம்‌ ஆட்டையது. பாண்டியகாட்டிலே வீரபாண்டி 
யன்‌ கலகஞ்செய்ததனை யடக்கச்சென்‌ றவர்களில்‌ 
நன்னூல்‌ ஆசிரியரான பவணம்‌ தி முனிவரை 
யாதரித்த சீயகங்கன்‌ மாமனாரான பொத்தப்பிச்‌ 
சோழனும்‌ ஒருவன்‌. அவன்‌ அங்கிருந்து ஒரு 
நடராசமூர்த்தியைச்‌ சயத்தம்பமாகக்‌ கொண்டு 
வந்து இங்கு நிறுத்தி அதற்கு வேண்டும்‌ 
நிவந்தங்களும்‌ விட்டதைக்‌ குறிக்கின்றது. 


11. நித்திய பூஜைகளும்‌ திருவிழாக்களும்‌ 
இவ்வாலயத்தில்‌ தின ந்தேதோறும்‌ (காமிக, 


காரண, வாதுள, மிருகேக்திர ஆகமவிதிப்படி) 
ஆறுகால பூஜைகள்‌ ஈடைபெறுகின்றன. சித்திரை 


16 


மாதத்தில்‌ பிரமோற்சவம்‌ நடைபெறுஇறது. இதில்‌ 
இரண்டாம்‌ திருவிழா திருமுலைப்பால்‌ உற்சவம்‌ 
மிகமுக்யேமாோனது. அன்று ஆளுடையபிள்‌ காயா 
ருக்கு மலைமேல்‌ விளங்கும்‌ பெரியநாயகியம்மையால்‌ 
ஞானப்பால்‌ ஊட்டிக்‌ காட்சகொடுத்த ஐதிகம்‌ 
நடைபெறுஇறது. திரளான மக்கள்‌ இக்காட்சியைக்‌ 
கண்டு ஞானசம்பந்தருக்கு கிவேதித்த ஞானப்பாலை 
உண்டு மறுமுலைப்பாலுண்ணாப்‌ பேறு பெறு 
இன்றார்கள்‌. “*“இருமுலைப்பா லுண்டார்‌ மறுமுலைப்‌ 
பாலுண்ணார்‌ ” என்பது ஆன்றோர்வாக்கு. 


ஸ்ரீ தருமிலைகாயடிக்கு ஆடிப்பூர உற்ஸவமும்‌ 
நவராத்திரி உற்ஸவமும்‌ கடைபெறுகன் றன. 


மலைமேல்‌ விளங்கும்‌ பெறியநாயகருக்கு 
நாடோறும்‌ ஈான்குகால பூஜை களேயன்‌ றி ஆடி; 
ஐப்பசி, தைமாதப்‌ பிறப்புக்களிலும்‌, கார்த்திகை 
மாதக்‌ கார்த்‌ திசையிலும்‌, மார்கழித்‌ 
இருவாதிரையிலும்‌ புழுகும்‌,பெரியமாயகியாருக்குக்‌ 
கலவைச்சாக்தும்‌ சாத்தி விசேஷஆராதனையும்‌ 
நடைபெறு ற த, ஆண்டுக்கொருமுறைதான்‌ 
(திருமுலைப்பால்‌ உற்சவத்தன்று) இப்பெருமான்‌ 
வீதியுலாவிற்கு எழுக்தருளுவார்‌. 


சட்டைகாதருக்குச்‌ சுக்கிரவாரத்தன்று ஈள்‌ 
ளிரவில்‌ பூஜை ஈடத்தப்படுகிற்து. இவருக்குப்‌ 
புனுகுசட்டம்‌ சாத்தி மகாகதைவேத்திய மில்லாமல்‌ 
வடை, பாயலம்‌ நிவேதிப்பது வழக்கம்‌. அன்று 


17 


௮ ங்குத்‌ தரிசனத்திற்குப்‌ போவோர்களும்‌ ஸ்கானம்‌ 
செய்து ஆசார சீலர்களாகத்தான்‌ போவார்கள்‌. 
இவருக்காக உட்பிரகாரத்திலுள்ள பலிபீடத்‌ 
திற்குத்தான்‌ கித்திய பூஜை (அபிஷேக ஆராதனை) 
நடந்துவருகிறது. 

இருஞானசம்பந்த சுவாமிகளுக்கும்‌ நித்திய 
பூஜையோடு தைஅமாவாசை, வைகாசிமூலம்‌, ஆனி 
ரோகணி, ஜப்பசிச்‌ சதயம்‌ முதலிய விசேஷ நாட்‌ 
களிலும்‌ சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள்‌ 
நடந்துவருகின்றன. 

12. சொத்துக்கள்‌ 

இத்தேவஸ்தானத்துக்கு ஈன்செயில்‌ சுமார்‌ 
1400 ஏக்கரும்‌, புன்செயில்‌ 800 ஏக்கரும்‌: இருக்‌ 
இன்றன. சர்க்காரிலிருக்து ரூ. 2479 வரை இஸ்‌.தியில்‌ 
உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. தேவஸ்‌ 
தானத்துக்குச்‌ சொந்தமான வீடு ஒன்றும்‌ இருக்‌ 
இறது. 

18. வாகனங்களும்‌ திருவாபரணங்களும்‌ ்‌ 

இத்தேவஸ்தானத்திற்கு வெள்ளி இடபங்கள்‌ 
மூன்றும்‌, வெள்ளிப்பல்லக்கு ஒன்றும்‌, மஞ்சம்‌ 
ஒன்றும்‌, சில எடுபிடிகளும்‌ உள்ளன. இவைகளின்‌ 
மதிப்பு சுமார்‌ ரூ. 15,000. இரு காசுமாலைகள்‌ பவுன்‌ 
விலை குறைவாயிருக்த காலத்தில்‌ செய்யப்பட்டன. 
வெள்ளிப்‌ பல்லக்குக்கு வெள்ளிக்‌ குஞ்சங்கள்‌ 
செய்யப்பட்டிருக்கன்‌ றன்‌. யானை ஒன்று வைத்துப்‌ 
பராமரிக்கப்பட்டு வருகிறது. 


18 


14. திருப்பணி 
பிரமதீர்த்தம்‌ வண்டல்படிற்து நீர்‌ அடிக்கடி 
கெட்டுப்போய்க்கொண்டிரும்ததால்‌ இயந்திரங்‌ 


காக்கொண்டு நீரிறைத்து வண்டலள்ளித்‌ தூய்மை 
யாக்கப்பட்டிருக்றெது. ஒரு காரியாலயமும்‌, 
களஞ்சிய அறையும்‌ கட்டப்பட்டிருக்கின்‌ றன. 
சுவாமிகோயில்‌ வடக்குத்திருமதில்‌ இலமாக இருந்த 
தால்‌ இடித்துக்‌ கட்டப்பட்டது. சுவாமி சக்கிதிக்‌ 
கெதிரே பிடாரி ழேவீதியிலிருந்த விஈாயகரால 
யத்தைப்‌ பூரா இடித்தெடுத்துக்‌ கட்டிக்‌ கும்பாபி 
ஷேகம்‌ செய்விக்கப்பட்டது. சுவாமி கோவில்‌ முன்‌ 
மண்டபம்‌ இர்‌திருத்தி கருங்கல்‌ தளவரிசை செய்யப்‌ 
பட்டிருக்றது. தெற்குத்‌ திருமாளிகைப்பத்தியில்‌ 
கருங்கல்‌ தளவரிசைச போடப்பட்டிருக்கறது. 
மேலைத்திருமதில்‌ மேலைக்கோபுரத்திற்கு வடபுற 
முள்ளதும்‌, வடக்குத்திருமதில்‌ வடக்குக்கோபுமத்‌ 
திற்கு மேல்பாலுள்ளதும்‌ முழுவதும்‌ பிரித்து 

_ கருங்கல்‌ வரிவிட்டுக்‌ கட்டப்பட்டிருக்கறது. சுவாமி 
கோயிலுள்‌ மேலைப்பிரகாரத்திலிருக்து மலைக்குப்‌ 
போகும்வழியில்‌ வழிதிறக்து சுவர்‌ எழுப்பிக்‌ கதவு 
நிலைகள்‌ வைத்துக்‌ கட்டப்பட்டது. சுவாமி 
கோவில்‌ மண்டபங்கள்‌, திருமாளிகைப்பத்தி 
மண்டபங்கள்‌ முதலியன பூராவும்‌ பெருஞ்செலவில்‌ 
பழுதபார்க்கப்‌ பட்டிருக்கிறது, 


இர்வாகம்‌:- தருமபுர ஆதீன பரிபாலனத்‌ 
திற்குட்பட்ட தேவஸ்தானங்களுள்‌ இதுவும்‌ஒன்‌ று. 


19 


ஆதனகர்த்தரவர்களாக எழும்‌ தருளியிருக்கும்‌ 
ஸரீ-ல-ஸர சண்முகதேசிகஞானசம்பந்த பரமாசாரியசுவாமிகள்‌ 
அவர்கள்‌ ஆதனைகர்த்தா ஸ்தானத்தை வடிக்க 
ஆரம்பித்த 1988 ஜுூன்மீ 26௨ முதல்‌ இவ்‌ 
வாலயத்தைப்‌ பரிபாலனம்‌ செய்து வருகின்றார்கள்‌. 


உ 
சிவமயம்‌ 


திருமுறைகள்‌ 
பண்‌--நட்டபாடை 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 
தோடுடையசெவி யன்விடையேறியோர்‌ தூவெண்மதிகூடிக்‌ 
சாடுடையசட லைப்பொடி பூசியென்‌ உள்ளங்கவர்கள்வன்‌ 
ஏடுடையமல சான்முனைகாட்பணிக்‌ தேத்தஅருள்செய்த 
பீடுடையபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே: 1 


முற்றலாமையிள சாகமோடேன முளைக்கொம்பவைபூண்டு 
வற்றலோடுகல னாப்பலிதேர்ச்தென அள்ளக்கவர்கள்‌௨ன்‌ 
கற்றல்கேட்டலுடை யார்பெரியார்கழல்‌ கையால்‌ தாழுதேத்தப்‌ 
பெற்றம்ஊர்ச்தபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. 2 


நீர்பாச்தரியிர்‌ புன்சடைமேலோர்‌ நிலாவெண்மதிகுடி 
எர்பரர்தஇன வெள்வளைசோசஎன்‌ உள்ளக்கவர்கள்வன்‌ 

ஊர்பரச்‌ தவல ன்முதலாகிய ஒரூரிதவென்னப்‌ 

பேர்பரச்தபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. ஐ 


விண்மூழ்ர்தமதி லெய்ததமன்றி விளக்கு தலையோட்டில்‌ 
உண்ம௫ழ்ச் பலி தேரியவக்தென அுள்ளக்கவர்கள்வன்‌ 
மண்மூழ்ச்ச௮ர வம்மலர்க்கொன்றை மலிர்‌தவரைமார்பிற்‌ 
பெண்ம௫ழ்ச்தபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. 4 


ஒருமைபெண்மையுடை யன்சடையன்விடை யூரும்இவனென்ன 
அருமையாகவுரை செய்யஅமர்க்கென அள்ளங்கவர்கள்‌ வன்‌ 
சருமைபெற்றகடல்‌ கொள்ளமிதர்‌ததோர்‌ காலம்‌இதுவென்னப்‌ 
பெருமைபெற்றபிர மாபுரம்மேலிய பெம்மானிவனன்றே* 5 


1. 


21 


மழைகலர்‌,தஒலி பாடலோடாடல ராகிமமுவேர்தி 
இறைகலரந்‌தஇன வெள்வளைசோசஎன்‌ உள்ளங்கவர்கள்‌ வன்‌ 
கறைகலக்தகடி யார்பொழில்நீடுயர்‌ சோலைக்க இிர்சிந்தப்‌ 
பிறைகலர்தபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. 


சடைமுயங்குபுன லன்‌அனவன்‌ளரி வீசிச்ச திர்வெய்த 
உடைமுயங்கும்‌௮.ர வோடுழிதந்தென அள்ளங்கவர்கள்வன்‌ 
கடல்முயங்குகழி கூழ்குளிர்கானலம்‌ பொன்னஞ்றெகன்னம்‌ 
பெடைமுயங்குபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. 


வியரிலங்குவரை யுந்தியதோள்களை வீரம்விளைவித்த 
உயரிலங்கையரை யன்வலீசெற்றென அள்ளங்கவர்கள்வன்‌ 
அயரிலங்கும்‌உல இற்பலஊழிகள்‌ தோன்‌ அம்பொழுதெல்லாம்‌ 
பெயரிலங்குபிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. 


தாள்‌ அதல்செய்திறை காணியமாலொடு தண்‌ தாமரையானும்‌ 
நீணு தல்செய்தொழி யர்நிமிர்க்தகானென அள்ளங்கவர்கள்வன்‌ 
வாள்‌ அதல்செய்மக ளீர்முதலாகிய வையத்தவசேச்தப்‌ 
பேணுதல்செய்பிர மாபுரம்மேவிய பெம்மானிவனன்றே. 


புத்தரோடுபொறி யில்சமணும்புறங்‌ கூ றரெறிநில்லா 
ஓத்‌தசொல்லஉல கம்பலிதேர்ந்தென அள்ளங்கவர்கள்வன்‌ 
மத்தயானைமஅு கவ்வுரிபோர்‌ த்‌ ததோர்‌ மாயம்‌இதுவென்னப்‌ 
பித்தர்போலும்பிர மாபுரம்மெவிய பெம்மானிவனன்றே. 


அருரெறியமறை வல்லமுனியகன்‌ பொய்கையலர்மேய 
பெருரெறியபிர மாபுரம்மேவிய பெம்மானிவன்‌ றன்னை 
ஒருரெறியமனம்‌ வைச்‌ அணர்ஞானசம்‌ பச்தன்உரைரெய்த 
இருதெறியதமிம்‌ வல்லவர்தொல்வினை தீர்தல்‌எளி காமே. 
திருச்சிற்றம்பலம்‌ 


10 


ali 


22 


பண்‌--வீயாழக்‌ குறிஞ்சி 
திருவெழு கூற்திருக்கை 
இருச்சற் றம்பலம்‌ 


ஒருரு வாயினை மானால்‌ காரத்‌ 

இரியல்‌ பாயொரு விண்முதல்‌ பூதலம்‌ 
ஒன்றிய இருசுடர்‌ உம்பர்கள்‌ பிறவும்‌ 
படைத்தளித்‌ தழிப்பமும்‌ மூர்த்திக ளாயினை 
இருவரோ டொருவ னா நின்றனை 

ஓரால்‌ நீழல்‌ உன்கழல்‌ இரண்டும்‌ 

முப்பொழு தேத்திய நால்வர்க்‌ கொளிகெறி 
காட்டினை ஈாட்ட மூன்றாகக்‌ கோட்டினை 
இருஈதி அரவமோ டொருமதி குடினை 
ஒருதா வீரயின்‌ மூவிலைச்‌ குலம்‌ 

ஈாற்கால்‌ மான்மறி ஐர்தலை அரவம்‌ 

எர்தினை காய்ச்த சால்வாய்‌ மும்மதத்‌ 
இருகோட்‌ டொருகரி மீடழித்‌ அரித்தனை 
ஒருதனு இருகால்‌ வளைய வாக்‌ 

முப்புரத்‌ தோடு சால்நிலம்‌ அஞ்சக்‌ 
கொன்று தலத்துற அவுணரை யனுத்தனை 
ஐம்புலன்‌ சாலாம்‌ அந்தக்‌ கரணம்‌ 
முக்குணம்‌ இருவளி யொருக்கெய வானோர்‌ 
ஏத்த நின்றனை யொருங்யெ மனத்தோ 
டிருபிறப்‌ போர்ச்து முப்பொழுது குறைமுடி த்தூ 
சான்மறை யோதி ஐவகை வேள்வி 
அமைத்தா றக்க முதலெழுத்‌ தோதி 
வரன்முறை பயின்றெழு வான்றனை வளர்க்கும்‌ 
பிரமபுரம்‌ பேணினை 

அஅபதம்‌ முரலும்‌ வேணுபுரம்‌ விரும்பினை 


ளோ 


10 


15 


20 


25 


இகலிய மைக்தூணர்‌ புகலி யமர்ச்தனை 

பொங்குநாற்‌ கடல்குழ்‌ வெங்குரு விளக்கை 

பாணிஞு வுலகும்‌ புதையமேல்‌ மிதந்த 

தோணிபுரத்‌ துறைச்‌ தனை தொலையா இருகிதி 

வாய்ச்‌ த பூந்தராய்‌ ஏய்க்தனை 30 
வரபுரம்‌ என்றுணர்‌ சிரபுரத்‌ தறைந்தனை 

ஒருமலை யெடுத்த இருதிறல்‌ அரக்கன்‌ 

விறல்கெடுத்‌ தருளினை புறவம்‌ புரிர்தனை 

முந்நீர்த்‌ தயின்றோன்‌ நான்முகன்‌ அறியாப்‌ 

பண்பொடு நின்றனை சண்பை யமர்ர்‌ தனை 95 
ஐயுறும்‌ அமணரும்‌ அஐவகைத்‌ தேரரும்‌ 

ஊழியும்‌ உணராக்‌ காழி யமர்ர்தனை 

எச்சனே மிசையோன்‌ கொச்சையை மெச்னை 

ஆஅ பதமும்‌ ஐந்தமர்‌ கல்வியும்‌ 

மறைமுதல்‌ நான்கும்‌ 40 
மூன்று காலமுந்‌ தோன்ற நின்றனை: 

இருமையின்‌ ஒருமையும்‌ ஒருமையின்‌ பெருமையும்‌ 

மறுவிலா மறையோர்‌ 

கழுமல முஅபதிக்‌ கவுணியன்‌ கட்டுரை 

கழுமல முஅபதிக்‌ கவுணியன்‌ அறியும்‌ 

அனைய தன்மையை யாதலின்‌ நின்னை 


நினைய வல்லவ ரில்லைநீள்‌ நிலத்தே, 45 
திருஞானசம்பந்த சுவாமிகள்‌. 
திருசிற்றம்பலம்‌ 
ச்‌ 
ஓன்‌ 
23/ 
௪. 
அஜ 


24 


திருவிருத்தம்‌ 
இருச்சிற்‌ தம்பலம்‌ 
பார்கொண்டு மூடிச்‌ கடல்கொண்ட ஞான்‌ அநின்‌ பாதமெல்லாம்‌ 
ஈாலஞ்சு புள்ளினம்‌ ஏச்தின என்பர்‌ ஈளிர்மதியம்‌ 
கால்கொண்ட வண்கைச்‌ சடைவிரித்‌ தாடும்‌ கழுமலவர்ச்‌ 
காளன்றி மற்றுமுண்‌ டோ௮ர்த னாழி அகலிடமே, 


சடையார்‌ கொடிடெடு மாடங்கள்‌ எங்குங்‌ கலச்திலங்க 
உடையான்‌ உடைதலை மாலையுஞ்‌ குடி உகக்தருளி 
விடைதா னுடையஅவ்‌ வேதியன்‌ வாழுங்‌ கழுமலதீதுள்‌ 
அடைவார்‌ வினைக ளஎவைஎள்க சாள்தொறம்‌ ஆடுவசே. 


இரைவாய்ப்‌ பெருங்கடல்‌ முத்தம்‌ குவிப்ப முகச்‌துகொண்டு 
அரைவாய்‌ நுளைச்சிய சோடிக்‌ கழுமலத்‌ அள்ளமழுச்தும்‌ 
விரைவாய்‌ ஈஐமலர்‌ சூடிய விண்ணவன்‌ தன்னடிக்கே . 
வரையாப்‌ பரிவை ஈாடொலம்‌ ஈர்தமை ஆள்வனவே. 


வரிக்கும்‌ ௮ரும்பதம்‌ வேதங்கள்‌ ஓதும்‌ விழுமியநூல்‌ 
உரைகல்‌ அரும்பொருள்‌ உள்ளுவர்‌ கேட்டில்‌ உலகமுற்றும்‌ 
இரிக்கும்‌ பறையொடு பூதங்கள்‌ பாடக்‌ கழுமலவன்‌ 
நிருத்தம்‌ பழம்பட யாடும்‌ கழல்சம்மை அள்வனவே. 


இர்இித்‌ தெழுமன மேநீனை யாழூன்‌ கழுமலத்தைப்‌, 
பர்‌இத்த வல்வினை தீர்க்கவல்‌ லானைப்‌ பசுபதியைச்‌ 
சர்தித்த கால மறத்‌ அமென்‌ றெண்ணி யிருர்தவர்க்கு 
மூர்‌இத்‌ தொழுகழல்‌ சாடொறம்‌ ஈச்தமை ஆள்வனவே. 


25 


நிலையும்‌ பெருமையும்‌ நீதியுஞ்‌ சால அழகுடைத்தாய்‌ 

அலையும்‌ பெருவெள்ளத்‌ தன்று மிதர்தஇத்‌ தோணிபுரம்‌ 

சிலையில்‌ திரிபுரம்‌ மூன்றெறித்‌ தார்‌.தங்‌ கழுமலவர்‌ 

அலருங்‌ கழலடி நாள்தொறும்‌ கர்தமை ஆள்வனவே. ந, 


முற்றிக்‌ இடர்த முர்நீரின்‌ மிதர்‌தடன்‌ மொய்த்‌தமரர்‌ 

சுற்றிக்‌ இடக்கு தொழப்படு ன்ற அ சூழரவம்‌ 

தெற்றிக்‌ படெர்துவெங்‌ கொன்றளமர்‌ அன்‌நிவெண்‌ இல்கள்ளுடும்‌ 
கற்றைச்‌ சடைமுடி யார்க்டெ மாய கழுமலமே. 7 
உடலும்‌ உயிரும்‌ ஒருவழிச்‌ செல்லும்‌உல கத்துள்ளே 

அடையும்‌ உனைவர்‌ தடைர்தார்‌ அமரர்‌ அடியிணைக£€ழ்‌ 

கடையும்‌ விழவொடு காடொறும்‌ மல்குங்‌ கழுமலத்அள்‌ 

விடையன்‌ தனிப்பதம்‌ சாடொறும்‌ ஈர்தமை ஆள்வனவே. 8 


பரவைக்‌ கடல்கஞ்சை உண்டன மில்லைஇப்‌ பார்முழுஅம்‌ 

நிரவிக்‌ இடர்து தொழப்படு ன்ற அ நீண்டிருவர்‌ 

சிரமப்‌ படவர்‌அ சார்க்தார்‌ கழலடி. காண்பதற்கே 

அவக்‌ கழலடி நாடொறும்‌ ஈந்‌தமை ஆள்வனவே. 9 


கரையார்‌ கடல்சூழ்‌ இலங்கையர்‌ கோன்றன்‌ முடிசிதறத்‌ 
தொலையா மலரடி. ஊன்றலும்‌ உள்ளம்‌ விதிர்விதிரத்துத்‌ 
தலையாய்க்‌ டெர்துயர்க்‌ தான்றன்‌ கழுமலங்‌ காண்பதற்கே 
அலையாப்‌ பரிவை சாடொறும்‌ ஈந்தமை ஆள்வனவே, 10 


திருச்சிற்‌ றம்பலம்‌. 
திருநாவுக்கரசு சுவாமிகள்‌. 


ட்‌ 


26 


பண்‌--தக்கேசி 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 


சாதலும்‌ பிறத்தலுச்‌ தவிர்த்தெனை வகுத்துத்‌ 
தன்னருள்‌ தர்‌.தவெர்‌ தலைவனை மலையின்‌ 
மாதினை மதித்தக்கோர்‌ பால்கொண்ட மணியை 
வருபுனல்‌ சடையிடை வைத்தவெம்‌ மானை 
ஏதிலென்‌ மனத்தச்‌ கோரிரும்‌ புண்டநீரை 
எண்வகை யொருவனை யெக்கள்‌ பிரானைக்‌ 
காதில்வெண்‌ குழையனைக்‌ கடல்கொள மிதந்த 
கழுமல வள௱கர்ச்‌ கண்டுகொண்‌ டேனே. 


மற்றொரு அணையினி மறுமைக்கும்‌ காணேன்‌ 
வருர்தலுற்‌ றேன்மற வாவரம்‌ பெற்றேன்‌ 
சுற்றிய ௪ற்றமுர்‌ அணையென்‌ ௮ கருதேன்‌ 
அணையென்‌ அ சான்தொழப்‌ பட்டவொண்‌ சுடரை 
முத்தியும்‌ ஞானமும்‌ வானவ றியா 
முறைமுறை பலபல கெறிகளுக்‌ காட்டிக்‌ 
கற்பனைக்‌ கற்பித்த கடவுளை யடியேன்‌ 


கழுமல வளசகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 


இருத்தினை ஈகருரை சேர்தனப்‌ பனென்‌ 
செய்வினை யஐ,;த்திடுஞ்‌ செம்பொனை யம்பொன்‌ 
ஒருத்தனை யல்லதில்‌ காசைய முணரேன்‌ 
உணர்வுபெற்‌ றேனுய்யும்‌ காரணம்‌ தன்னால்‌ 
விருத்தனைப்‌ பாலனைக்‌ கனவிடை விரவி 
விழித்தெக்குக்‌ காணமாட்‌ டாதவிட்‌ டிருந்தேன்‌ 
கருத்தனை ரீருத்தஞ்செய்‌ காலனை வேலைக்‌ 
கழுமல ௨ளசகர்ச்‌ கண்டுகொண்‌ டேனே. 


[50] 


21 


மழைக்கரும்‌ பும்மலர்க்‌ கொன்றையி னானை 
வளைக்கலுற்‌ றேன்மற வாமனம்‌ பெற்றேன்‌ 
பிழைத்தொரு காலினிப்‌ போய்ப்பிற வாமைப்‌ 
பெருமைபெற்‌ றேன்பெற்ற தார்பெறு இற்பார்‌ 
குழைக்கருங்‌ கண்டனைக்‌ கண்டுகொள்‌ வானே 
பாடுகின்றேன்‌ சென்று கூடவும்‌ வல்லேன்‌ 
கழைக்கரும்‌ புங்கத லிப்பல சோலைக்‌ 
கழுமல வளசகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 


குண்டலங்‌ குழைதிகழ்‌ காதனே யென்‌ அங்‌ 
கொடுமழு வாட்படைக்‌ குழகனே யென்றும்‌ ' 
வண்டலம்‌ பும்மலர்ச்‌ கொன்றைய னென்றும்‌ 
வாய்வெரு வித்தொழு தேன்விதி யாலே 
பண்டைஈம்‌ பலமன முங்களைர்‌ தொன்றாய்ப்‌ 
பசுபதி பதிவின விப்பல காளுங்‌ 
கண்டல்‌ கழிக்கசை யோதம்வர்‌ அலவுங்‌ 
கழுமல வள௱சகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 


வரும்பெரும்‌ வல்வினை யென்‌ றிருர்‌ தெண்ணி 
வருந்தலுற்‌ ஜறேன்மற வாமனம்‌ பெற்றேன்‌ 
விரும்பியென்‌ மனத்திடை மெய்குளிர்ப்‌ பெய்தி 
வேண்டிநின்‌ றேதொழு தேன்விதி யாலே 
அரும்பினை யலரினை யமுதினைத்‌ தேனை 
யையனை யறவனென்‌ பிறவிவே சறுக்குங்‌ 
கரும்பினைப்‌ பெருஞ்செர்நெல்‌ நெருங்கிய கழனிக்‌ 


கழுமல வளககர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 


28 


அயலவர்‌ பரவவும்‌ அடியவர்‌ தொழவும்‌ 

அன்பர்கள்‌ சாயலு எடையலுற்‌ நிருந்தேன்‌ 
முயல்பவர்‌ பீன்சென்‌.ஐ' முயல்வலை யானை 

படுமென மொழிர்தவர்‌ வழிமுழு தெண்ணிப்‌ 
புயலினைச்‌ திருவினைப்‌ பொன்னின்‌ தொளியை 

மின்னின அருவை யென்னிடைப்‌ பொருளைக்‌ 
கயலினஞ்‌ சேலொடு வயல்வீளை யாடுங்‌ 

கழுமல வளககர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 


நினை தரு பாவங்கள்‌ காசக்க ளாக . 

நினைர்‌தமுன்‌ தொழுதெழப்‌ பட்டவொண்‌ சுடரை 
மலைதரு மலைமகள்‌ கணவனை வானோர்‌ 

மாமணி மாணிக்கத்‌ தைம்மறைப்‌ பொருளைப்‌ 
புனைதரு புகழினை யெக்கள தொளியை 

யிருவரு மொருவனென்‌ அணர்வரி யவனைக்‌ 
கனை தரு கருக்கட லோதம்வர்‌ அலவுங்‌ 

கழுமல வளசகர்ச்‌ கண்டுகொண்‌ டேனே. 


மறையிடைத்‌ அணிச்தவர்‌ மனையிடை யிருப்ப 
வஞ்சனை செய்தவர்‌ பொய்கையு மாயத்‌ 
அறையுறக்‌ குளித்துள தாகவைத்‌ அய்த்த 
வண்மையெ னுந்தக வின்மையை யோசேன்‌ 
பிறையுடைச்‌ சடையனை யெக்கள்‌ பிரானைப்‌ 
பேரரு ளாளனைக்‌ காரிருள்‌ போன்ற 
கறையணி மிடறுடை யடிகளை யடியேன்‌ 
கழுமல வளசகர்க்‌ கண்டுகொண்‌ டேனே. 


அலி. 


29 


செழுமலர்க்‌ கொன்றையுங்‌ கூவிள மலரும்‌ 
விரவிய சடைமுடி யடிகளை நினைந்திட்‌ 
டமுமலர்க்‌ கண்ணிணை யடியவர்க்‌ கல்லால்‌ 
அறிவரி தவன்‌ நிரு வடியிணை யீரண்டுங்‌ 
கழுமல வள௱கர்க்‌ கண்டுகொண்‌ டூன்‌ 
சடையன்றன்‌ காதலன்‌ பாடிய பத்தும்‌ 
தொழுமல ரெடுத்தகை யடியவர்‌ தம்மைத்‌ 
அன்பமும்‌ இடும்பையுஞ்‌ குழி லாவே. 10 


இருச்சிற்றம்பலம்‌ 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌. 


பிடித்தபத்து 
இருச்சிற்றம்பலம்‌ 


உம்பர்கட்‌ கரசே ஒழிவற நிறைந்த 
யோகமே ஊற்றையேன்‌ றனக்கு 
வம்பெனப்‌ பழுத்தென்‌ குடிமுழு தாண்டு 
வாழ்வற வாழ்வித்த மருக்தே 
செம்பொருட்‌ டுணிவே சருடைக்‌ கழலே 
செல்வமே வெபெரு மானே 
எம்பொருட்‌ டுன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ தினியே. 1 


30 


விடைவிடா அகர்த விண்ணவர்‌ கோவே 
வினையனே னுடையமெய்ப்‌ பொருளே 
முடைவிடா தடியேன்‌ மூத்தற மண்ணாய்‌ 
முழுப்புழுக்‌ குரம்பையிற்‌ இடந்து 
கடைபடா ௨ண்ணக்‌ காத்தெனை யாண்ட 
கடவுளே கருணைமா கடலே 
இடைவிடா அன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுச்‌ தருளுவ தினியே. 2 


அம்மையே யப்பா வொப்பிலா மணியே 
அன்பினில்‌ விளைச்தவா சமுதே 
பொய்ம்மையே பெருக்கிப்‌ பொழுதினைச்‌ சுருக்கும்‌ 
புழுத்தலைப்‌ புலயனேன்‌ றனக்ஞாச்‌ 
செம்மையே யாய வெபத மளித்த 
செல்வமே சிவபெரு மானே 
இம்மையே யுன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 


எக்கெழுர்‌ தருளுவ தனியே. 8 


௮ருளுடைச்‌ சுடரே யளிச்ததோர்‌ கனியே 
பெருர்திற லருர்தவர்க்‌ கரசே 
பொருளுடைக்‌ கலையே புகழ்ச்சியைக்‌ கடர்த 
போகமே யோகத்தின்‌ பொலிவே 
தெருளிடத்‌ தடியார்‌ சக்தையுட்‌ புகுந்த 
செல்வமே சிவபெரு மானே 
இருஸிடத்‌ அன்னைச்‌ சக்செனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுச்‌ தருளுவ இனியே. ம்‌ 


21 


ஒப்புனச்‌ இல்லா வொருவனே யடியேன்‌ 
உள்ளத்து ளொளிர்னெற வொளியே 
மெய்ப்பத மறியா வீறிலி யேற்கு 
விழுமிய தளித்ததோ ரன்பே 
செப்புதற்‌ கரிய செழுஞ்சுடர்‌ மூர்த்த 
செல்வமே வெபெரு மானே 
எய்ப்பிடத்‌ அன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ தினியே. 


2 


அறவையேன்‌ மனமே கோயிலாக்‌ கொண்டாண்‌ 
டளவிலா ஆனர்த மருளிப்‌ 

பிறவிவே ரறுத்தென்‌ குடிமுழு தாண்ட 
பிஞ்ஞ்கா பெரியவெம்‌ பொருளே 

,இறவிலே கண்ட காட்சியே யடியேன்‌ 
செல்வமே சிவபெரு மானே 

இறவிலே யுன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுந்‌ தருளுவ தனியே. 


பாசவே ருக்கும்‌ பழம்பொருள்‌ தன்னைப்‌ 
பற்றுமா றடியனேற்‌ கருளிப்‌ 

பூசனை யுகந்தென்‌ சிந்தையுட்‌ புகுக்து 
பூங்கழல்‌ காட்டிய பொருளே 

தேசுடை விளக்கே செழுஞ்சுடர்‌ மூர்த்தி 
செல்வமே சிவபெரு மானே 

ஈசனே யுன்னைச்‌ இக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ தனியே. 


32 


அத்தனே யண்ட ரண்டமாய்‌ நின்ற 
ஆதியே யாமி நில்லாச்‌ 

இத்தனே பத்தர்‌ க்கெனப்‌ பிடித்த 
செல்வமே வெபெருமானே 

பித்தனே யெல்லா வயிருமாய்த்‌ தழைத்‌ அப்‌ 
பிழைத்தவை யல்லையாய்‌ நிற்கும்‌ 

எத்தனே யுன்னைச்‌ இக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுர்‌ தருளுவ தினியே, 


பால்நினைம்‌ சூட்டு? தாயினுஞ்‌ சாலப்‌ 
பறிச்சு? பாவியே னுடைய 

ஊணினை யுருக்‌9 யுள்ளொளி பெருக்கி 
யுலப்பிலா ஆனர்த மாய 

தேனினைச்‌ சொரிச்அ புறம்புறம்‌ தரிக்க 
செல்வமே சிவபெரு மானே 

யானுனைத்‌ தொடர்ச்‌ அ இக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுச்‌ தருளுவ தினியே. 


புன்புலால்‌ யாக்கை புரைபுரை கனியப்‌ 
பொன்னெடுல்‌ கோயிலாப்‌ புகுக்தென்‌ 

என்பெலா முருக்‌ யெளியையா யாண்ட 
ஈசனே மாசிலா மணியே 

அன்பமே பிறப்பே யிறப்பொடு மயக்காச்‌ 
தொடக்கெலா மறுத்தமற்‌ சோதி 

இன்பமே யுன்னைச்‌ கெகெனப்‌ பிடித்தேன்‌ 
எக்கெழுச்‌ தருளூவ தனியே. 


இிருச்‌ற்றம்பலம்‌ 


10 


மாணிக்கவாசக சுவாமிகள்‌. 


23 
திநவீசைப்பா 


எம்பர்த வல்வினைரோய்‌ தீர்த்திட்‌ டெமையாளுஞ்‌ 
சம்பந்தன்‌ காழியர்கோன்‌ றன்னையுமாட்‌ கொண்டருளி 
யம்புர்து கண்ணாளுச்‌ தானு மணிதில்லைச்‌ 
செம்பொன்செ யம்பலமே சேர்ந்திருக்கை யாயிற்றே. 


பூத்துருத்தி நம்பி காடநம்பிகள்‌. 


திநக்கழமல்‌ ழம்மணிக்கோவை 


தாதையொ டுவந்த வேதியச்‌ ஜெவன்‌ 
தளர்ஈடைப்‌ பருவத்து வளர்பசி வருத்த 
அன்னா யோவென்‌ றழைப்பமுன்‌ நின்று 
ஞான போனகத்‌ தருளட்டிக்‌ குழைத்த 
ஆனாத்‌ இரளை யவன்வயின்‌ அருள 
அந்தணன்‌ முனிந்து தந்தார்‌ யாரென 
அவனைக்‌ காட்டுவன்‌ அப்ப வானார்‌ 
தோடுடைய செவியன்‌ என்றும்‌ 
பீஇடுடைய பெம்மான்‌ என்றுங்‌ 

கையிற்‌ சுட்டிக்‌ காட்ட 

ஐய$ீ வெளிப்பட்‌ டருளினை அங்கே. 


போதும்‌ பெறாவிடிற்‌ பச்லை யுண்டு புனலுண்டெக்கும்‌ 
ஏதும்‌ பெறாவிடில்‌ நெஞ்சுண்டன்‌ றேயிணை யாகச்செப்புஞ்‌ 
கூஅம்‌ பெறாமுலைப்‌ பங்கர்தென்‌ தோணிபு ரேசர்வண்டின்‌ 
தாதும்‌ பெறாத அடித்தா மரைசென்று சார்வதற்கே. 


பட்டினத்தடிகள்‌. 


94 
திரு ழம்மணிக்கோவை 


என்றும்‌ அடியவர்‌ உள்ளத்‌ திருப்பன இவ்வுலகோர்‌ 
ஈன்று மலர்கொடு தூவித்‌ அதிப்பன ஈல்லசங்கத்‌ 
தொன்றும்‌ புலவர்கள்‌ யாப்புக்‌ குரியன ஒண்கலியைப்‌ 
பொன்றும்‌ கவுணியன்‌ சைவ சகொமணி பொன்னடியே, 


பிறலிஎனும்‌ பொல்லாப்‌ பெருங்கடலை நீந்தத்‌ 
அறவீயெனுச்‌ தோற்றோணி கண்டீர்‌ மிறையுலில்‌ 
பொன்மாலை மார்பன்‌ புனற்காழிச்‌ சம்பர்தன்‌ 
தன்மாலை ஞானச்‌ தமிழ்‌. ன்‌ 


திருக்கலம்பகம்‌ 


போற்று வார்‌இடர்‌ பாற்றிய புனிதன்‌ 

பொழில்சு லாவிய புகலியர்‌ பெருமான்‌ 
ஏற்ற வார்புகழ்‌ ஞானசம்‌ பர்தன்‌ 

எம்பி ரான்‌இருஞ்‌ சுருதியங்‌ இரிலாய்ச்‌ 
சேற்று லார்புனங்‌ காவல்‌ புரிக்தென்‌ 

ச்தை கொள்வதஞ்‌ செய்தொழி லானான்‌ 
மாற்றம்‌ நீரெமக்‌ இன்றசை செய்தால்‌ 

வாச யோகுற மாது ஈலீரே. 


நம்பியாண்டார்‌ நம்பிகள்‌. 


பேரிய்புராணம்‌ 


பிரமபுரம்‌ வேணுபுரம்‌ பெரும்புகலி வெக்குருநீர்ப்‌ 
பொருவிதிருத்‌ தோணிபுரம்‌ பூர்‌தராய்‌ செபுசமுன்‌ 
வருபுறவஞ்‌ சண்பைஈகர்‌ வளர்காழி கொச்சைவயம்‌ 
பரவுதிருக்‌ கழுமலமாம்‌ பன்னிரண்டு இருப்பெயர்த்தால்‌, 


35 


கடையுகத்திற்‌ றனிவெள்ளம்‌ பலவிரிக்குல்‌ கருப்பம்போன்‌ 
நிடையறாப்‌ பெருர்தீர்த்த மெவற்றினுக்கும்‌ பிறப்பிடமாய்‌ 
விடையுயர்த்தார்‌ இருக்தோணிப்‌ பற்றவிடா மேன்மையதாம்‌ 
'தடமதனிற்‌ அழையணைர்கதார்‌ தருமத்தின்‌ றலைரின்றார்‌. 


சேக்கிழார்‌ நாயன்‌. 


திருவாவடுதுறை ஆதனம்‌ எட்டாவது மஹாசரந்நிதானம்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகள்‌ 


இயற்றியருளிய 
திருஞானசம்பந்தர்‌ பீள்ளைத்தமிழ்‌ 


கோலொன்று கொண்டலெ வலயம்‌ பு.சக்கவரு 
கோமாறன்‌ மேவிய தமிழ்க்‌ 

கூடலிற்‌ சமண்ூகர்‌ திருமடத்‌ திட்டவெரி 
கொற்றவற்‌ பற்ற மொழியா 

மாலொன்‌ ௮ மங்கையர்க்‌ கரசியார்‌ படுதுயரின்‌ 
வலிகண்டு சென்று தவிர 

வஞ்சப்‌ பெருங்கூனும்‌ வெப்பும்‌ தவிர்க்‌ தருளு 
மதுவா சகமதகு பாய்‌ 

காலொன்னு மாதி பரர்‌துவரு கழனியிற்‌ 
களையெனக்‌ குவளை களைவார்‌ 

கண்டுவெரு வித்தங்கள்‌ கைரெரித்‌ தருகுமிடை 
கன்னலங்‌ காடு மறையச்‌ 

சேலொன்ற விளையாடு காழி காடாளி 
செறங்கரை யாடி. யருளே 

செழுசான்‌ மறைத்தலைவ திருஞான சம்பந்த 
செங்கீரை யாடி யருளே. 


ப ஆலி றை 


36 
திருப்புகம்‌ 


ஊனத்தசை தோல்கள்‌ சுமந்த 
சாயப்பொதி மாய மிகுந்த 
ஊசற்சுடு சாறுகு ரம்பை 
ஓதப்படு சாலு முகன்ற 
னலுற்திடு கோல மெழார்து 
ஓடித்தடு மாறி யுழன்று 
கூனித்தடி யோடு ஈட 
ஈனப்படு கோழை மிகுந்த 
கூளச்சட மீதை யுகநது 
கூசப்பிர மாணப்‌ பஞ்ச 
மாயச்கொடு சோய்க எகன்அ 
கோலக்கழ-லேபெற இன்று 
சேனைக்குரு கூடவி லன்ன 
ஞானத்தமிழ்‌ நூல்கள்‌ பகர்‌ 
சேனைச்சம ஹோர்கழு வின்கண்‌ 
தீரத்திரு 8௮: புரிக்கு 
மீனக்கோடி யோனுடல்‌ அன்று 
£மைப்பிணி தீர வவக்த 
சானசறு மானை நினைக்கு 
எனற்புன மீது ஈடக்து 
காதற்ளி யோடு மொழிந்து 
காணக்கணி யாக வளர்ச்து 
ஞானக்குற மானை மணம்‌௮ 
இ மேலி யுகச்த 


மறைநாலும்‌ 
தளர்வாகிக்‌ 
புவிமிதே 
அருள்வாயே 
மிசையேறத்‌ 
குருகாதா 
சிலைவேடர்‌ 


பெருமாளே. 
—௮ந ணகிரிநாதர்‌. 


ஞானசம்பந்தம்‌ பதிப்பகம்‌, தருமபுரம்‌. 


